GOVERNMENT OF TAMIL NADU 

2009 


[Regd . No . TN /CCN /467 / 2009 - 11 . 
[Price : Rs. 2 .40 Paise . 


E 
TAM 


PA 

. 


. 


OVERNMEY 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


JPCE 


ILNAD 


SGOV 


TRUT 


MPHS 


PUBLISHED BY AUTHORITY 


ALONET 


No . 211 


CHENNAI, WEDNESDAY , JUNE 3, 2009 

Vaikasi 20 , Thiruvalluvar Aandu - 2040 


Part 11 - Section 2 


Notifications or Orders of interest to a section of the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 


Pages 


HOME DEPARTMENT 


Tamil Nadu Motor Vehicles Taxation Act — Remission of Tax payable by 

Government of Tamil Nadu due to fixation of maximum safe laden 
weight by Government of India for certain period .. 


174 


Tamil Nadu Protection of Interests of Depositors ( in Financial 

Establishments ) Act — Ad -Interim Order attaching of the properties 
due to default in return of Deposits by Sterling Tree Magnum (India ) 
Limited , Alwarpet, Chennai 


174 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 


Industrial Disputes Act : 


Disputes between Workmen and Managements referred to 
Labour Courts for adjudication 


174 - 177 


திருத்த அறிவிக்கைகள் .. 


... 175, 177 


D .T.P . — 11-2 (21) — 1 


[ 173 ] 


174 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part II - Sec. 2 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


HOME DEPARTMENT 


in sub -sections (3 ) and (4 ) of Section 4 of the said Act 
and also the formalities prescribed in the Tamil Nadu 
Protection of Interests of Depositors ( in Financial 
Establishments ) Rules , 1997 . 

6 . The Special Public Prosecutor , Special Court for the 
Tamil Nadu Protection of Interests of Depositors ( in 
Financial Establishments ) Act, 1997 is requested to render 
necessary assistance to the Competent Authority , in filing 
the application , before the said Special Court. 


SCHEDULE 


Remission of tax payable by Government of Tamil Nadu 

due to fixation of maximum safe laden weight by 
Government of India , for certain period under 

Tamil Nadu Motor Vehicles Taxation Act. 
[G .O . Ms. No. 404 , Home (Transport -V ), 20th May 2009, 

வைகாசி 6 , திருவள்ளுவர் ஆண்டு - 2040.) 
No . 11 (2 )/HO / 262/ 2009. - In exercise of the powers 
confirmed under Section 20 - A of the Tamil Nadu Motor 
Vehicles Taxation Act, 1974 , the Governor of Tamil Nadu 
hereby remits the tax payable due to fixation of maximum 
safe laden weight by Government of India in their notification 
No . S . O . 690 ( E ), dated the 25th September 1982 and in 
notification No. S . O . 416 (E ), dated the 8th June 1989 issued 
in supersession of the above notification and as subsequently 
amended in 1991 in respect of the goods vehicles plied in 
the State of Tamil Nadu between 27th September 1982 and 
9th May 1991. 


Details of Immovable Properties 


Details of Property. 


Name of the 
Owner of the 

Property. 


Extent. 
(Acre /Cent) 


(3) 


Ad -Interim Order attaching of the properties due to default 

in return of deposits by Sterling Tree Magnum (India ) 
Limited , Alwarpet, Chennai under Tamil Nadu 
Protection of Interests of Depositors ( in Financial 
Establishments ) Act. 


V . Palani alias Land with Teakwood 
S . V . Velmurugan , Trees at South Veerava 
son of 

nallur Village Agriculture 
S . V . Viswanathan , Land, Cheranmadevi 
Manager , Planta - Taluk , Tirunelveli District. 
tion of Sterling 
Tree Magnum 
(India ) Limited , 
Alwarpet, 

S . F . No . 834 /1C 
Chennai- 24 . S . F . No . 835 / 3 

S . F . No . 829/ 2 
S . F . No. 830 / 1 
S . F . No . 820 / 2 
S . F . No . 819 /1 
Document No. 422 / 94 
S . F . No . 816 / 3 
S . F . No . 818 / 2 
Document No . 55 /95 


1 . 97 
0 . 13 
3 . 90 
2 . 28 
5 . 17 


5 . 47 


1 .43 
3 . 17 


S . MALATHI, 
Principal Secretary to Government. 


[G . O . Ms. No . 347 , Home (Police XIX ), 24th April 2009 .] 

No. II ( 2 )/HO /263/2009. — Whereas, complaints have been 
received from a number of depositors that Sterling Tree 
Magnum ( India ) Limited , Alwarpet, Chennai, a Financial 
Establishments , which has defaulted the return of deposits 
made by the depositors after maturity ; 

2. And, whereas , the Government are statisfied that the 
said Financial Establishment is not likely to return the 
deposits to the depositors and hence , the Governmenthave 
to protect the interests of such depositors ; 

3. And, whereas , immovable properties specified in the 
Schedule to this order are alleged to have been procured 
by Thiru Palani alias S . V . Velmurugan , Manager Plantation 
of the said Financial Establishment from and out of the 
deposits collected from the depositors; 

4 . Now , therefore , in exercise of the powers conferred 
by Section 3 of the Tamil Nadu Protection of Interests of 
Depositors ( in Financial Establishments ) Act, 1997 (Tamil 
Nadu Act 44 of 1997 ), the Governor of Tamil Nadu hereby 
makes an ad-interim order attaching the properties of Thiru 
Palani alias S . V . Velmurugan , Manager, Plantation of the 
said Sterling Tree Magnum (India ) Limited , Alwarpet, 
Chennai, as specified in the schedule to this order and 
transfers the control over the said properties to the 
Competent Authority , namely , the District Revenue Officer , 
Chennai appointed under the provisions of the said Act, 
for the purpose. 

5 . The Competent Authority is requested to pursue 
further action in accordance with the procedure laid down 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 
Notifications under Industrial Disputes Act. 


Disputes between Workmen and Managements 

referred to Labour Courts for adjudication . 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , 

( மதுரை) லிமிடெட் , திண்டுக்கல் . 
[ அரசாணை (டி ) எண் 139 , தொழிலாளர் மற்றும் 

601600 ůy ( 560m , 10 Lite 2009 .] 
No . 11(2 )/LE /264 /2009. - 9115 3460 .6001u160 gm túllo 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக்கழகம் , மதுரை லிமிடெட் , என்ற நிர்வாகத்துக்கும் , 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்து தொழிற்சங்கம் 
( சி . ஐ . டி . யு ) க்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று 
அரசு கருதுவதாலும் ; 


June 3 , 2009] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


175 


மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது ஊதிய உயர்வினை , அதன் திரண்ட பயன்களுடன் 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 2 வருட காலத்திற்கு நிறுத்தம் செய்தும் , தற்காலிக வேலை 

நீக்கத்திலிருந்த 13 நாட்களை 20 டிசம்பர் 2001 முதல் 
எனவே , 1947ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 

1 சனவரி 2002 வரை ) தகுதிக்குட்பட்ட விடுப்பாக கருதவும் , 
(மத்திய சட்டம் XIV / 1947 ) 10( 1 )(c ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் 

வழங்கப்பட்ட தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் என்ற 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு தொழிற் சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆமெனில் 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , திருச்சி உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க . 
தொழிலாளர் நீதிமன்றத்திற்கு நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட 
வேண்டும் என்று இதனால் ஆணையிடப்படுகிறது . 

திருத்த அறிவிக்கை 
மேலும் , 1947ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
10(2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

[ அரசாணை ( டி ) எண் 211 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 

( பி1) த் துறை , 13 ஏப்ரல் 2009 , பங்குனி 31 , 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 

திருவள்ளுவர் ஆண்டு - 2040 .) 
திருச்சிராப்பள்ளி 

தொழிலாளர் நீதிமன்றம் 
கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

திருத்தம் 


இணைப்பு 

No . II( 2 )/LE/ 266 / 2009 . - அரசாணை ( டி ) எண் 512 , 
எழுவினா 

தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை , நாள் 2 டிசம்பர் 

2008 - ன் அரசாணையின் சுருக்கத்தில் திரு . பி . மணவாளன் 
தொழிலாளர் திரு . ஆர் . அனந்தகிருஷ்ணன் , ஏ .டி . எம் . நிர்வாகம் என்பதற்கு பதிலாக மணாளன் என்ற திருத்தம் செய்து ஆணை 
தமது 31 மார்ச் 2003 தேதிய உத்தரவின் மூலம் அவருடைய வெளியிடப்படுகிறது . 
வருடாந்திர ஊதிய உயர்வினை , அதன் திரண்ட பயன்களுடன் , 
ஒரு வருட காலத்திற்கு நிறுத்தம் செய்தும் , தற்காலிக வேலை 
நீக்கத்திலிருந்த 11 நாட்களை (13 மே 2002 முதல் 23 மே 2002 

தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , தருமபுரி 
வரை) தகுதிக்குட்பட்ட விடுப்பாகவும் வழங்கிய தண்டனையை 
ரத்து செய்ய வேண்டுமென்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை [ அரசாணை ( டி ) எண் 226 , தொழிலாளர் மற்றும் 
நியாயமானதுதானா ? ஆமெனில் , உரிய உத்தரவுகளை 

வேலைவாய்ப்பு ( சி ) த் துறை , 15 ஏப்ரல் 2009.] 
பிறப்பிக்கவும் . 

No . II(2)/LE /267/ 2009 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
[ அரசாணை ( டி ) எண் 210 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 
( பி1) த் துறை , 13 ஏப்ரல் 2009 , பங்குனி 31 , 

போக்குவரத்துக்கழகம் , தருமபுரி என்ற நிர்வாகத்திற்கும் சேலம் , 
திருவள்ளுவர் ஆண்டு - 2040 ] 

தருமபுரி , ஈரோடு , நாமக்கல் , மாவட்ட போக்குவரத்து 

மற்றும் பொதுத் தொழிலாளர் சங்கத்துக்குமிடையே தகராறு 
No . II (2 )/ LE / 265 / 2009 . - இந்த ஆணையின் இணைப்பில் 

05 . இந்த ஆணையின் இணைப்பில் எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக் கழகம் , (மதுரை ) லிமிடெட் , திண்டுக்கல் என்ற மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
நிர்வாகத்துக்கும் , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துத் (சி . ஐ . டி. யு ) அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
தொழிற் சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது 
என்று அரசு கருதுவதாலும் ; 

எனவே , 1947ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 

( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10(1 )(c ) பிரிவிலும் , 10 (1)(C ) பிரிவின் 
மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சேலம் 
1947ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 

தொழிலாளர் நீதிமன்றத்திற்கு நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட 
சட்டம் XIV / 1947 ) 10 ( 1)(c ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் வரம்பு 

வேண்டும் என்று இதனால் ஆணையிடப்படுகிறது . 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்களால் மேற்சொன்ன தகராறு , 

10(2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
தொழிலாளர் நீதிமன்றம் திருச்சிராப்பள்ளிக்கு தீர்ப்புக்காக 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் ஆணையிடப்படுகிறது . 

சேலம் தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
மேலும் , 1947ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
10 (2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

இணைப்பு 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 

எழுவினா 
தொழிலாளர் நீதிமன்றம் 
கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

நடத்துனர் திரு . பி .ஏ . குமாருக்கு அடிப்படை ஊதியத்தை 

3 நிலைகள் குறைத்து 10 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து 
இணைப்பு 

நடைமுறைப்படுத்த உத்தரவிட்ட நிர்வாகத்தின் உத்தரவை ரத்து 
எழுவினா 

செய்யவும் , கிடைக்கவேண்டிய பணப்பயன்களை நிலுவையுடன் 

வழங்கவும் , கோரியுள்ள தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
திரு . கே . அய்யாத்துரை , நடத்துநருக்கு நிர்வாகம் தமது சரியானதுதானா ? ஆமெனில் கிடைக்க வேண்டிய நிவாரணம் 
24 மே 2003 தேதிய உத்தரவின் மூலம் , அவரது வருடாந்திர என்ன ? உரிய உத்தரவுகளை பிறப்பிக்கவும் . 


2 பிரிவிமூன்று 
பாதி மன்றம் 


25. கீழ் , இந்த ஆக்குள் தீர்ப்பு சிராப்பள்ளி 


தொழிருந்து மூழ, இந்த 


176 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 2 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , நாகர்கோவில் . 

இணைப்பு 
[ அரசாணை ( டி ) எண் 227 , தொழிலாளர் மற்றும் 

எழுவினா 
வேலைவாய்ப்பு (சித் துறை , 15 ஏப்ரல் 2009.) 

“ ஓட்டுநர் திரு . டி . ராஜேந்திரன் ( இ . டி. பி . எண் 1919) ஊதிய 
No . ||( 2 )/LE/ 268/ 2009 . -- இந்த ஆணையின் இணைப்பில் உயர்வை வருங்காலத்தில் பாதிக்கும் வண்ணம் இரண்டு 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு வருடத்திற்கு நிறுத்தி வைத்தும் , தற்காலிக வேலை நீக்கத்தில் 
போக்குவரத்துக்கழகம் , நாகர்கோவில் என்ற நிர்வாகத்துக்கும் இருந்த நாட்களை , தகுதி வாய்ந்த விடுப்பாக அமுல்படுத்தியும் 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்து தொழிலாளர் சங்கம் , உத்தரவிட்ட நிர்வாக உத்தரவு சரியானதுதானா ? இல்லையெனில் 
நாகர்கோவிலுக்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று உரிய உத்தரவுகளை பிறிப்பிக்கவும் . 
அரசு கருதுவதாலும் ; 

[ அரசாணை ( டி ) எண் 229 , தொழிலாளர் மற்றும் 
மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 

வேலைவாய்ப்பு ( சி ) த் துறை , 15 ஏப்ரல் 2009.) 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; No . II (2)/LE /270/ 2009 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
எனவே , 1947ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 
( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10( 1 )(c ) பிரிவிலும் , 10 (1)(d ) பிரிவின் 

போக்குவரத்துக்கழகம் , நாகர்கோவில் என்ற நிர்வாகத்திற்கும் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 

தமிழ்நாடு அரசு போக்குவரத்து தொழிலாளர் சங்கம் , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்களால் மேற்சொன்ன தகராறு , 

நாகர்கோவிலுக்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று 
திருநெல்வேலி தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட 

அரசு கருதுவதாலும் ; 
வேண்டும் என்று இதனால் ஆணையிடப்படுகிறது . 

மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 

அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
மேலும் , 1947ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
10(2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட எனவே , 1947ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு மத்திய சட்டம் XIV/ 1947 ) 10 ( 1) (c ) பிரிவிலும் , 10 (1) (d ) 
திருநெல்வேலி 

தொழிலாளர் நீதிமன்றம் பிரிவின் வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் 
கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

கொண்டு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களால் மேற்சொன்ன தகராறு , 

திருநெல்வேலி தொழிலாளர் நீதிமன்றத்திற்கு நீதிமன்றத் 
இணைப்பு 

தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் 
எழுவினா 

ஆணையிடப்படுகிறது . 
டிரேட்ஸ்மேன் திரு . எம் . முரளீதரனுக்கு 2001 - ல் 
25 வருடங்கள் பூர்த்தியாகிய நிலையில் , அன்னாருக்கு ஸ்பெஷல் 

மேலும் , 1947ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
கிரேடு ரெவ்யூ வழங்கிட வேண்டுமெனவும் , சம்பள உயர்வை 

10(2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நிலுவையுடன் அளிக்க வேண்டுமெனவும் , கோரும் தொழிற்சங்கக் 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
கோரிக்கையானது நியாயமானதுதானா ? ஆமெனில் , உரிய திரு 

திருநெல்வேலி தொழிலாளர் 

நீதிமன்றம் 
உத்தரவுக்களைப் பிறப்பிக்கவும் . 

கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 


[ அரசாணை (டி ) எண் 228 , தொழிலாளர் மற்றும் 

இணைப்பு 
வேலைவாய்ப்பு (சி ) த் துறை , 15 ஏப்ரல் 2009. ) 

எழுவினா 
No . II( 2 )/LE/ 269 / 2009 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு ஓட்டுநர் திரு . என் . பிராங்ளின் ஜெயசிங்கின் வருடாந்திர 
போக்குவரத்துக்கழகம் , நாகர்கோவில் என்ற நிர்வாகத்துக்கும் ஊதிய உயர்வை வருங்காலத்தில் பாதிக்கா வண்ணம் 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்து தொழிலாளர் சங்கம் , 2 வருடங்களுக்கு நிறுத்தி வைத்தும் , அபராதம் ரூ . 1 ,000/ 
நாகர்கோவிலுக்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று விதிக்கப்பட்டு அதை 10 சம தவணையில் அன்னாரின் 
அரசு கருதுவதாலும் ; 

சம்பளத்திலிருந்து ரூ . 100/ - வீதம் பிடித்தம் செய்யவும் , 

உத்தரவிட்டதை முழுவதுமாக இரத்து செய்யவேண்டுமென கோரும் 
எனவே , மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக 

தொழிற்சங்க கோரிக்கை சரியானதுதானா ? ஆமெனில் , உரிய 
அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 

உத்தரவுகளை பிறப்பிக்கவும் . 
கருதுவதாலும் ; 
எனவே , 1947ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 

தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , 
( மத்திய சட்டம் XIV /1947 ) 10 ( 1 )( c ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் 

(மதுரை) லிமிடெட் , திண்டுக்கல் . 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்களால் மேற்சொன்ன தகராறு , [ அரசாணை ( டி ) எண் 234, தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
திருநெல்வேலி தொழிலாளர் நீதிமன்றத்திற்கு நீதிமன்றத் ( பி1) த் துறை , 15 ஏப்ரல் 2009 , சித்திரை 2 , 
தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் திருவள்ளுவர் ஆண்டு- 2040 .) 
ஆணையிடப்படுகிறது . 

No . II (2 ) /LE /271/ 2009 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
மேலும் , 1947ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 
10( 2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

போக்குவரத்துக் கழகம் , (மதுரை) லிமிடெட் , திண்டுக்கல் என்ற 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 

நிர்வாகத்துக்கும் , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துத் (சி . ஐ . டி . யு ) 
திருநெல்வேலி 

நீதிமன்றம் 

தொழிற் சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது 
கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

என்று அரசு கருதுவதாலும் ; 


காள்ளப்படுகிறது. தொழில்கள் தீர்ப்பு மறுக்கொண்ட 


June 3 , 2009) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


177 


மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 

மேலும் , 1947ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 10(2ஏ ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
1947ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் (மத்திய 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 

தொழிலாளர் நீதிமன்றம் 
சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 )( c ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் வரம்பு 

திருச்சிராப்பள்ளி 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 

கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்களால் மேற்சொன்ன தகராறு , 
தொழிலாளர் நீதிமன்றம் திருச்சிராப்பள்ளிக்கு நீதிமன்றத் 

இணைப்பு 
தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் 

எழுவினா 
ஆணையிடப்படுகிறது . 

திரு . வி . ராஜேந்திரன் , ஓட்டுநருக்கு நிர்வாகம் தமது 
மேலும் , 1947ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 

28 பிப்ரவரி 2003 தேதிய உத்தரவின் மூலம் அவரது வருடாந்திர 
10(2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

ஊதிய உயர்வினை அதன் திரண்ட பயன்களுடன் ஒரு வருட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 

காலத்திற்கு நிறுத்தம் செய்யவும் , சேதாரத் தொகையாக 
தொழிலாளர் நீதிமன்றம் திருச்சிராப்பள்ளி 

ரூ . 513 .60ஐ அவரது சம்பளத்தில் பிடித்தம் செய்யவும் , 
கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

வழங்கப்பட்ட தண்டனையை ரத்து செய்யக் கோரும் 

தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயம்தானா ? 
இணைப்பு 
எழுவினா 

ஆமெனில் உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க . 
திரு . எம் . ராமசுப்பு , நடத்துநருக்கு நிர்வாகம் தமது 

திருத்த அறிவிக்கை 
30 ஜூன் 2003 தேதிய உத்தரவின் மூலம் அவரது வருடாந்திர 
ஊதிய உயர்வினை 1 வருட காலத்திற்கு திரண்ட பயனின்றி 

தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் 
நிறுத்தம் செய்து வழங்கப்பட்ட தண்டனை ரத்து செய்யப்பட 

( கும்பகோணம் கோட்டம் - 2 ) லிமிடெட் , திருச்சி . 
வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயம்தானா ? 
ஆமெனில் தொழிலாளிக்கு கிடைக்கக்கூடிய பரிகாரம் என்ன ? [ அரசாணை ( டி ) எண் 246 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 

( பி2)த் துறை , 16 ஏப்ரல் 2009 , சித்திரை 3 , திருவள்ளுவர் 
[ அரசாணை ( டி ) எண் 241 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ஆண்டு - 2040 ] | 

( பி 1) த் துறை , 15 ஏப்ரல் 2009 , சித்திரை 2 , 
திருவள்ளுவர் ஆண்டு - 2040 .) 

No. II (2)/LE/ 273/2009 . - அரசாணை (டி ) எண் 1136 , தொழிலாளர் 

மற்றும் வேலைவாய்ப்பு ( பி2) த் துறை , நாள் 8 செப்டம்பர் 2005 - ற்கு 
No . || ( 2 ) /LE/ 272/ 2009 . -- இந்த ஆணையின் இணைப்பில் கீழ்க்க ண்டவாறு பிழைத் திருத்தம் வெளியிடப்படுகிறது . 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக் கழகம் , (மதுரை ) லிமிடெட் , திண்டுக்கல் என்ற 
நிர்வாகத்துக்கும் , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துத் தொழிற் 

பிழைத் திருத்தம் 
சங்கத்திற்குமிடையே ( சி . ஐ . டி . யு ) தொழிற் தகராறு எழுந்துள்ளது 
என்று அரசு கருதுவதாலும் ; 

மேற்சொன்ன அரசாணையில் கோரிக்கை எண் 33 - ல் 
மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது " 4 - 11 - 1995 அன்று பயணியிடம் கட்டணம் பெற்றுக்கொண்டு 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; என்பதற்கு பதிலாக " 14 - 11 - 1995 அன்று பயணியிடம் கட்டணம் 
1947ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் மத்திய 

பெற்றுக்கொண்டு " என்று திருத்தம் செய்து ஆணை 

வெளியிடப்படுகிறது . 
சட்டம் XIVI1947 ) 10 ( 1 ) ( c ) பிரிவிலும் , 10 (1 ) (d ) பிரிவின் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , 

ச . ஆறுமுகம் , 
திருச்சிராப்பள்ளி தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட 

அரசு துணைச் செயலாளர் . 
வேண்டும் என்று இதனால் ஆணையிடப்படுகிறது . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


